[i 


மென்‌ றடிதொழுதனன்‌. அஞ்ஞான்று விவேகபூரணாசாரி 
யர்‌ விளம்பலுற்றனர்‌. அன்ப! நினதெண்ணப்படி முடிய 
வும்‌ எமதெண்ணப்படி யாகவுங்‌ கடாக்ஷித்தருள்பவன்‌ 
சுப்பிர மணியமெனும்‌ எம்பிரானாகிய தம்பிரானே நின்‌ 
பிரானுமாம்‌. அவ்வம்பிரானை யுபாசிப்பதற்‌ காறெழுத்‌ 
தென்னுஞ்‌ சடக்கரமலுவு முண்டு. அதனை விதி ஆளியா 
யுச்சரிக்கப்‌ பாசநீங்கிப்‌ பரிபூரணம்‌ பிறக்கு மென்றல்‌ 
சத்தியம்‌. இதில்‌, நின்கருத்‌ தியாதோ? கூறுதி என்‌ 
றனர்‌. அதுகேட்ட சீடன்‌, பின்வருமாறு கடாவுகின்‌ 
றனன்‌-— 
(௧) 


சடன்‌.-சுப்பிரமணியமென்ப தென்ன 2 


தந--ஆதியாயு மனாதியாயுமுள்ள பரம்பொருள்‌. 
(௨) 


ச்டன்‌.--அது தானோ ஸ்காந்தபுராணத்திற்‌ காணப்படு 
கின்ற அசுர குலாந்தக மூர்த்தி? 


தந.--ஆம்‌. அதுவுமொரு தருணமே. 
(௩) 


சீடன்‌. -௮வர்‌ தந்தை தாயென்பார்‌ யாவர்‌? 


தந.--பரமேசுரர்‌ பார்வதியாவர்‌. அரந்தப்பரமே 
சுரர்‌ யாரெனின்‌,- அனந்தங்கோடி கணாதிபர்கட்‌ கதி 
பரான காலாக்கினிருத்திரரும்‌, பத்திலக்ஷங்கோடி கணா 
திபர்கட்‌ கதிபரான ஹாடகேசுர ருத்திரரும்‌, கோடி 
கோடி கணங்கட்‌ கதிபரான கிருச்மாண்டரும்‌, பத்துக்‌ 
கோடி கோடி கணங்கட்‌ கதிபரான இரக்தவர்ணரும்‌, 
ஆயிரங்‌ கோடி கோடி கணங்கம்‌: கதிபரான கேசராக்ஷ 


